( C 


தமிழ்நாடு அரசு 


[ Regd . No. TNICCN / 467 / 2012-14 . 
[ R. Dis.No.197 / 2009 . 
[ விலை : ரூ . 0.80 காசு 


2022 


டு 


தமிம் 


தமிழ்நாடு அரசிதழ் 


டி 


IT H. 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்மையே 
வெல் 


லும் 


எண் 6 ] 


சென்னை , புதன்கிழமை , பிப்ரவரி 9 , 2022 
தை 27 , பிலவ , திருவள்ளுவர் ஆண்டு -2053 


பகுதி IV- பிரிவு 2 இன் இணைப்பு 


2021 நவம்பர் 27 ஆம் நாளன்று ஆளுநரால் பிறப்பிக்கப்பட்ட 

பின்வரும் அவசரச் சட்டமானது இதன் மூலம் பொதுத்தகவலுக்காக 
வெளியிடப்படுகிறது : 


தமிழ்நாடு அவசரச் சட்ட எண் . 6/2021 . 
1987 ஆம் ஆண்டு தமிழ்நாடு வேளாண் விளைபொருளைச் சந்தைப்படுத்துதல் 

முறைப்படுத்துதல் ) சட்டத்தை மேலும் திருத்தம் செய்வதற்கானதோர் 
அவசரச் சட்டம் . 


தமிழ்நாடு சட்டமன்றமானது , அமர்வில் இல்லாதிருப்பதால் மற்றும் தமிழ்நாடு 
ஆளுநர் இதில் இதன்பின்பு காணப்படுகின்ற நோக்கங்களுக்காக உடனடியாக 
நடவடிக்கை எடுப்பது அவருக்கு அவசியமாக்குவதாக தற்போதுள்ள சூழ்நிலைகள் 
இருப்பதாக மனநிறைவடைந்திருப்பதால் ; 

தற்போது அரசமைப்பின் 213 ஆம் உறுப்பின் ( 1 ) ஆம் கூறில் அளிக்கப்பட்டுள்ள 
அதிகாரங்களைப் பயன்படுத்தி ஆளுநர் இதன் மூலம் பின்வரும் அவசரச் சட்டத்தை 
பிறப்பிக்கிறார் : 

1. ( 1 ) இந்த அவசரச் சட்டம் , 2021 ஆம் ஆண்டு தமிழ்நாடு வேளாண் குறுந்தலைப்பு மற்றும் 
விளைபொருளைச் சந்தைப்படுத்துதல் ( முறைப்படுத்துதல் ) இரண்டாம் திருத்த தொடக்கம் . 
அவசரச் சட்டம் என வழங்கப்பெறும் . 


( 2 ) இது , உடனடியாக நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 


தமிழ்நாடு சட்டம் 

27/1989 . 


2 . 1987 ஆம் 

ஆண்டு 

தமிழ்நாடு வேளாண் விளைபொருளைச் 33 - ஆம் பிரிவிற்கான 
சந்தைப்படுத்துதல் முறைப்படுத்துதல் ) சட்டத்தின் 33 - ஆம் பிரிவில் , ( 1 ) -ஆம் திருத்தம் . 
உட்பிரிவில் உள்ள வரம்புரையில் பத்து ஆண்டுகள் மற்றும் ஆறு மாதங்கள் " 
எனும் சொற்றொடருக்காக , பதினொரு ஆண்டுகள் மற்றும் ஆறு மாதங்கள் " 
எனும் சொற்றொடரானது மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் . 


IV - 2 ( 6 ) ( T - Sup ) -1 


[ 
1 
] 


2 


விளக்கவுரை . 


. 


1987 ஆம் ஆண்டு தமிழ்நாடு வேளாண் விளைப் பொருளைச் சந்தைப்படுத்துதல் ( முறைப்படுத்துதல் ) சட்டத்தின் ( தமிழ்நாடு 
சட்டம் 27 / 1989 ) 33 - ஆம் பிரிவின் ( 1 ) -ஆம் உட்பிரிவானது , ஒரு புதிய சந்தைக்குழு அமைக்கப்படுவது நிலுவையில் இருக்கும்போது , 
சந்தைக்குழு எதனின் அலுவல்களை மேலாண்மை செய்வதற்கு மொத்தத்தில் மூன்று ஆண்டுகளுக்கு மேற்படாத ஒரு கால 
அளவிற்கு தனி அலுவலர் ஒருவரை பணியமர்த்தம் செய்ய அரசுக்கு அதிகாரம் அளிக்கிறது . கூறப்பட்ட வகைமுறையின் விளைவாக , 
மாநிலத்தில் சந்தைக் குழுக்களின் அலுவல்களை மேலாண்மை செய்வதற்கு பணியமர்த்தப்பட்ட தனி அலுவலர்களின் 
பதவிக்காலமானவை , அவ்வப்போது , கூறப்பட்ட இந்தச் சட்டத்தின் 33 - ஆம் பிரிவின் ( 1 ) ஆம் உட்பிரிவின் வகைமுறையை திருத்தம் 
செய்வதன் மூலம் கூறப்பட்ட மூன்று ஆண்டுகள் காலத்திற்கு அப்பால் நீட்டிக்கப்பட்டது . இறுதியாக , தமிழ்நாடு சட்டம் 31 / 2021 ன் 
மூலம் அவர்களுடைய பதவிக் காலமானது பத்து ஆண்டுகள் மற்றும் ஆறு மாதங்கள் வரை நீட்டிக்கப்பட்டது . கூறப்பட்ட காலமானது 
2021 ஆம் ஆண்டு நவம்பர் திங்கள் 29 ஆம் தேதியன்று நிறைவடைய உள்ளது . 

2. 26 சந்தைக்குழுக்களில் , திருச்சிராப்பள்ளி மற்றும் கடலூர் சந்தைக் குழுக்களைத் தவிர 24 சந்தைக் குழுக்களுக்கு 
உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டனர் கூறப்பட்ட 24 சந்தைக்குழுக்களில் , தேனி சந்தைக் குழு நீங்கலாக ) 23 சந்தைக்குழுக்களுக்கு 
தலைவர் மற்றும் துணைத்தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் மற்றும் கூறப்பட்ட 23 சந்தைக் குழுக்களில் அவர்கள் 
பொறுப்பேற்றுக்கொண்டனர் . 


3. எனவே , ( திருச்சிராப்பள்ளி , கடலூர் , தேனி சந்தைக்குழுக்கள் நீங்கலாக ) 23 சந்தைக் குழுக்களின் சிறப்பு அலுவலர்களின் 
பதவிக்காலமானது 30-11-2020 - லிருந்து , தொடர்புடைய சந்தைக்குழுக்களின் பொறுப்பினை உறுப்பினர்களால் 
ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு முந்தைய தேதி வரை நீட்டிக்கப்பட்டது . மேலும் திருச்சிராப்பள்ளி , கடலூர் மற்றும் தேனி சந்தைக் 
குழுக்களின் சிறப்பு அலுவலர்களின் பதவிக்காலமானது 30-11-2020 - லிருந்து 29-11-2021 வரையில் நீட்டிக்கப்பட்டது . 


4. இதற்கிடையே , 2021 - ஆம் ஆண்டு ஜுலை திங்கள் 23 - ஆம் நாளன்று கூறப்பட்ட 24 சந்தைக்குழுக்களுக்கு நியமிக்கப்பட்ட 
உறுப்பினர்கள் திரும்பப் பெறப்பட்டனர் மற்றும் திருச்சிராப்பள்ளி , கடலூர் மற்றும் தேனி சந்தைக்குழுக்கள் நீங்கலாக 

, 
23 சந்தைக்குழுக்களுக்கு , சிறப்பு அலுவலர்கள் ஓர் ஆண்டுக் கால அளவிற்கு பணியமர்த்தப்பட்டுள்ளனர் . 


3 


5. திருச்சிராப்பள்ளி , கடலூர் மற்றும் தேனி ஆகிய சந்தைக்குழுக்களின் சிறப்பு அலுவலர்களின் நீட்டிக்கப்பட்ட பதவிக்காலமானது 
29-11-2021 அன்றுடன் நிறைவடைய உள்ளது மற்றும் கூறப்பட்ட சந்தைக்குழுக்களுக்கு உறுப்பினர்களை நியமிப்பதற்கு மேலும் 
சிறிது காலம் ஆகும் என்பதாலும் , கூறப்பட்ட 3 சந்தைக்குழுக்களின் சிறப்பு அலுவலர்களின் பதவிக்காலத்தை 29-11-2021 - க்கு 
அப்பால் மேலும் , ஓர் ஆண்டுக்காலத்திற்கு அல்லது கூறப்பட்ட சந்தைக்குழுக்களின் மறு அமைத்துருவாக்கம் செய்கின்ற வரையில் 
இவற்றில் எது முந்தையதோ அதுவரையில் நீட்டிக்க வேண்டியது அவசியமாகிறது . எனவே , மேற்சொன்ன நோக்கத்திற்காக 
கூறப்பட்ட தமிழ்நாடு சட்டம் 27 / 1989 - ஐ தக்கவாறு திருத்தம் செய்வதென அரசானது முடிவு செய்தது . 

6. இந்த அவசரச் சட்டம் மேற்சொன்ன முடிவிற்கு செயல் வடிவம் கொடுக்க விழைகிறது . 


( ஆளுநரின் ஆணைப்படி ) 


ச . கோபி ரவிகுமார் , 
அரசு செயலாளர் ( சட்டமியற்றல் ) , 

சட்டத் துறை . 


( தமிழாக்கம் ) 


வெ . அரசகுமார் , 

உதவி இயக்குநர் , 
சட்ட ( தமிழ்ப்பிரிவுத் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை ஆணையரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


